World Christian Fellowship 
www. wcflondon.com 


wcflondon(@gmail.com 


பரலோகம்‌ 
05- நம்முடைய உறவுகள்‌ 


பரலோகத்தில்‌ நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ எவ்வாறு உறவு 
கொள்வோம்‌? 


தேவதூதர்களும்‌ மீட்கப்பட்ட சமூகமும்‌ பரலோகத்தில்‌ 
இருப்பதை வேதங்களிலிருநீது நாம்‌ காண்கிறோம்‌. 


i) Angels தூதர்கள்‌. 


கிறிஸ்தவமண்டலத்துக்கும்‌ சபைக்கும்‌ சேவை செய்வதற்காக 


தேவனால்‌ படைக்கப்பட்ட உடல்‌ இல்லாத தூதர்கள்‌ ஒரு 


ஆவிக்குரிய உயிரினம்‌. 


தேவதூதர்கள்‌ எப்போதும்‌ தேவனின்‌ பிரசன்னத்தில்‌ 
கலநீதுகொள்கிறார்கள்‌. தேவன்‌ பரலோகத்தில்‌ இருப்பதால்‌, 
தேவதூதர்களும்‌ இருப்பார்கள்‌. 


தேவன்‌ சேனைகளின்‌ கர்த்தர்‌ என்று அழைக்கப்படுகிறார்‌, 
இது அவருடைய பரிசுத்த தேவதூதர்களால்‌ 
சூழப்பட்டிருப்பதைகீ குறிக்கிறது. தேவன்‌ எப்போதும்‌ 
பரிசுத்த தேவதூதர்களை தம்‌ பிரசன்னத்தில்‌ வைத்திருக்கிறார்‌ 


1 தெசலோனிக்கேயர்‌ 4:17, பின்பு, உயிரோடிருக்கும்‌ நாமும்‌ 
கர்த்தருக்கு எதிர்கொண்டுபோக மேகங்கள்மேல்‌, 


அவர்களோடேகூட ஆகாயத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டு, 
இவ்விதமாய்‌ எப்பொழுதும்‌ கர்த்தருடனேகூட இருப்போம்‌. 


நாம்‌ எப்போதும்‌ கர்த்தரிடத்தில்‌ இருப்போம்‌, ஆகவே நாமும்‌ 
தேவதூதர்களுடன்‌ இருப்போம்‌. 


ஆனால்‌ அவர்களுடன்‌ நாம்‌ எவ்வாறு தொடர்புகொள்வோம்‌? 
1. தேவதூதர்களுடன்‌ உரையாடுவது. 


எபிரேயர்‌ 12:22, நீங்களோ சீயோன்‌ மலையினிடத்திறகும்‌, 


ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம 
எருசலேமினிடத்திறகும்‌, ஆயிரம்‌ பதினாயிரமான 
தேவதூதர்களினிடததிற்கும்‌, 


"Myriads" refers to an innumerable number. 


நாம்‌ பரலோக எருசலேமுக்குள்‌ நுழையும்போது, நாம்‌ 
தேவதூதர்களின்‌ கூட்டாளியாக இருப்போம்‌. 


எபிரேயர்‌ 12:23, பரலோகத்தில்‌ பேரெழுதியிருக்கிற 
முதற்பேறானவர்களின்‌ சர்வசங்கமாயெ சபையினிடததிற்கும்‌, 
யாவருக்கும்‌ நியாயாதிபதியாகிய தேவனிடத்திறகும்‌, 
பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும்‌, 


தேர்நதெடுக்கப்பட்ட தேவதூதர்களும்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட 
பரிசுத்தர்களும்‌ புதிய வானங்களிலும்‌ பூமியிலும்‌ 


வசிப்பவர்களின்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவை 
உருவாக்குகிறார்கள்‌. 


தேவதூதர்கள்‌ ஆவி உலகத்தை சேர்ந்தவர்கள்‌. 


தேவன்‌ விரும்பும்‌ போது, அவர்கள்‌ மனித வடிவத்தை எடுக்க 
முடியும்‌ மற்றும்‌ செய்ய முடியும்‌ என்றாலும்‌ அவர்களுக்கு 
உடல்கள்‌ இல்லை. மகிமைப்படுதீதப்பட்ட உடல்களில்‌ நாம்‌ 


ஆவி மனிதர்களுடன்‌ எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும்‌ 
என்பது சிலருக்கு புரியவில்லை. 


நம்மால்‌ பார்க்க முடியாதவர்களுடன்‌ தொலைபேசியில்‌ 
தொடர்பு கொள்கிறோம்‌. பரலோக உலகில்‌ நாம்‌ 
கண்ணுக்குத்‌ தெரியாததை உணர முடியும்‌. 


2. தேவதூதர்களுடன்‌ மகிழ்ச்சி. 
பரலோகததை பிரத்தியேகமாக அனுபவித்து, தேவனுடைய 


வேலையைச்‌ செய்த தேவதூதர்கள்‌, நாம்‌ 
பரிபூரணராகும்போது அவர்கள்‌ பொறாமைப்படுவார்களா? 


மகிமைப்படுத்தப்பட்‌। பரிசுத்தர்களும்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவதூதர்களுக்கும்‌ இடையில்‌ ஒரு 
போர்‌ இருக்க முடியாது, ஏனெனில்‌ இருவரும்‌ முற்றிலும்‌ 
நித்தியமாக பரிசுத்தமாக இருப்பார்கள்‌. 


லூக்கா [15 நமக்கு மூன்று பெரிய உவமைகள்‌ உள்ளன. 
* தொலைந்து போன ஆடு, 
* தொலைந்து போன வெள்ளிக்காசு, 
* தொலைந்து போன மகன்‌. 


மூன்று உவமைகளும்‌ தேவனின்‌ இருதயத்தை 
விளக்குகின்றன. 


அநத மனிதன்‌ இழந்த ஆடுகளைக்‌ கண்டதும்‌ அவன்‌ என்ன 
செய்தான்‌? 


லூக்கா 15:6, வீட்டுக்கு வந்து, சிநேகிதரையும்‌ 
அயலகத்தாரையும்‌ கூட வரவழைத்து: காணாமற்போன என்‌ 
ஆட்டைக்‌ கண்டுபிடித்தேன்‌, என்னோடுகூட 
சந்தோஷப்படுங்கள்‌ என்பான்‌ அல்லவா? 


பின்னர்‌ கிறிஸ்து கதையின்‌ மைய புள்ளியைக்‌ கொடுத்தார்‌. 


லூக்கா 15:7, அதுபோல, மனந்திரும்ப அவசியமில்லாத 
தொண்ணூற்றொன்பது நீதிமான்களைக்குறித்துச்‌ சந்தோஷம்‌ 
உண்டாகிறதைப்‌ பார்க்கிலும்‌ மனநீதிரும்புகிற ஒரே 
பாவியினிமித்தம்‌ பரலோகத்தில்‌ மிகுந்த சந்தோஷம்‌ 
உண்டாயிருக்கும்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


தேவனும்‌ அவருடைய பரிசுத்த தேவதூதர்களும்‌ ஒரு 
பாவியின்‌ மனநீதிரும்புதலில்‌ மகிழ்சீசியடைகிறார்கள்‌. 
அதைக்‌ கண்டதும்‌ ஒரு நாணயத்தை இழந்த பெண்‌ அவள்‌ 
என்ன செய்தாள்‌? 


லூக்கா 15:9, கண்டுபிடித்தபின்பு, தன்‌ சிநேகிதிகளையும்‌ 
அயல்வீட்டுக்காரிகளையும்‌ கூட வரவழைத்து: 
காணாமற்போன வெள்ளிக்காசைக கண்டுபிடித்தேன்‌, 
என்னோடுகூட சந்தோஷப்படுங்கள்‌ என்பாள்‌ அல்லவா? 


பின்னர்‌ கிறிஸ்து கதையின்‌ மைய புள்ளியைக்‌ கொடுத்தார்‌. 
லூக்கா 15:10, அதுபோல மனந்திரும்புகிற ஒரே 
பாவியினிமித்தம்‌ தேவனுடைய தூதருக்கு முன்பாகச்‌ 
சந்தோஷமுண்டாயிருக்றைது என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


தேவதூதர்கள்‌ மகிழ்ச்சியடைவதை இங்கே காண்கிறோம்‌. 


மீட்கப்பட்ட சபையை பற்றி அவர்கள்‌ 
பொறாமைப்படுவதில்லை, மாறாக அவர்கள்‌ அதைப்‌ பற்றி 
மகிழ்சீசியடைகிறார்கள்‌. 


மகன்‌ திரும்பி வரும்போது தந்தை என்ன செய்தார்‌ என்று 
கெட்ட குமாரன்‌ கதையில்‌ இருந்து பார்க்கிறோம்‌? 


லூக்கா 15:32, உன்‌ சகோதரனாகிய இவனோ மரித்தான்‌, 
திரும்பவும்‌ உயிர்த்தான்‌; காணாமற்போனான்‌, திரும்பவும்‌ 
காணப்பட்டான்‌; ஆனபடியினாலே, நாம்‌ சந்தோஷப்பட்டு 
மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமே என்று சொன்னான்‌ என்றார்‌. 


தந்தையின்‌ ஊழியர்கள்‌ அனைவரும்‌ விருந்துக்கு 
அழைக்கப்பட்டு அவருடன்‌ மகிழ்ந்தார்கள்‌. 


பாவிகளின்‌ மாற்றததில்‌ தேவனும்‌ தேவதூதர்களும்‌ 
மகிழ்ச்சியடைகிறொர்கள்‌ என்பதை அந்த மூன்று உவமைகள்‌ 
காட்டுகின்றன. நம்முடைய மாற்றத்தைப்‌ பற்றி அவர்கள்‌ 
மகிழ்ச்சியடைநதால்‌, நம்முடைய மீட்பில்‌ தேவன்‌ 
ஆரம்பித்தவற்றின்‌ சுருக்கமாக பரிபூரண ஆதமாக்களிலும்‌ 
சரீரத்திலும்‌ நாம்‌ இருக்கும்போது அவர்கள்‌ நம்மீது இன்னும்‌ 
எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள்‌ என்று சிநதித்து பாருங்கள்‌. 


தேவதூதர்களுக்கு நாம்‌ நித்திய மகிழ்ச்சியின்‌ ஆதாரமாக 
இருப்போம்‌. 


மீட்கப்பட்டவர்களை அவர்கள்‌ நேசிப்பார்கள்‌. 


நம்மை பூரணப்படுததவும்‌, அவர்கள்‌ ஆராதிக்கும்‌ மற்றும்‌ 
தொழுது கொள்ளும்‌ தேவனின்‌ பரிசுத்த பிரசன்னத்திற்கு 
எங்களை அழைத்து வருவதற்கும்‌ அவர்கள்‌ 
மகிழ்ச்சியடைவார்கள்‌. 


3. தேவதூதர்களுடன்‌ சேர்ந்து ஆராதிப்போம்‌. 


தேவனை ஆராதிப்பதில்‌ தேவதூதர்களுடன்‌ இனைந்து 
சேருவோம்‌ என்று வெளிப்படுத்துதல்‌ 4 விளக்குகிறது. 


வெளி 4:4, அந்தச்‌ சிங்காசனத்தைச்‌ சூழ இருபத்துநான்கு 
சிங்காசனங்களிருந்தன; இருபத்துநான்கு மூப்பர்கள்‌ 
வெண்வஸ்திரந்தரித்து, தங்கள்‌ சிரசுகளில்‌ பொன்முடி சூடி, 
அந்தச்‌ சிங்காசனங்களின்மேல்‌ உட்கார்நதிருக்கக்கண்டேன்‌. * 


இருபத்தி மூப்பர்கள்‌ சபையை அடையாளப்‌ 
படுத்துகிறார்கள்‌. பன்னிரண்டு பேர்‌ பழைய ஏற்பாட்டு 
பரிசுத்தர்களை குறிக்கின்றனர்‌, ஒவ்வொன்றும்‌ வெவ்வேறு 
கோத்திரத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌, பன்னிரண்டு பேர்‌ புதிய 
ஏற்பாட்டு பரிசுதீதர்களை குறிக்கும்‌ அப்போஸ்தலர்கள்‌. 
மூப்பர்கள்‌ மீட்கப்பட்ட பரிசுத்தர்களை குறிப்பிடுகிறார்கள்‌. 


வெளி 4:6, அந்தச்‌ சிங்காசனத்திற்கு முன்பாகப்‌ 
பளிங்குக்கொப்பான கண்ணாடிக்கடலிருநதது; அந்தச்‌ 
சிங்காசனத்தின்‌ மத்தியிலும்‌ அந்தச்‌ சிங்காசனததைச்‌ சுற்றிலும்‌ 
நான்கு ஜீவன்களிருந்தன, அவைகள்‌ முன்புறத்திலும்‌ 
பின்புறத்திலும்‌ கண்களால்‌ நிறைந்திருந்தன. : 


அந்த உயிரினங்கள்‌, எசேக்கியேல்‌ /-ல்‌ உள்ளதைப்‌ போலவே, 
தேவதூதர்கள்‌. அவர்கள்‌, இருபத்து நான்கு மூப்பர்களுடன்‌ 
சேர்நது, மீட்கப்பட்ட மனிதர்களுடன்‌ ஆராதிப்பார்கள்‌. 


வெளி 4:8-11, அந்த நான்கு ஜீவன்களிலும்‌ ஒவ்வொன்று 
அவ்வாறு சிறகுகளுள்ளவைகளும்‌, சுற்றிலும்‌ உள்ளேயும்‌ 
கண்களால்‌ நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள்‌: 
இருந்தவரும்‌ இருக்றெவரும்‌ வருகிறவருமாகிய 

6 


சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்‌ பரிசுத்தர்‌ பரிசுத்தர்‌ 
பரிசுத்தர்‌ என்று இரவும்‌ பகலும்‌ ஓய்வில்லாமல்‌ 
சொல்லிக்கொண்டிருந்தன. 9. மேலும்‌, சிங்காசனத்தின்மேல்‌ 
வீற்றிருந்து, சதாகாலங்களிலும்‌ உயிரோடிருக்றெவருக்கு அந்த 
ஜீவன்கள்‌, மகிமையையும்‌ கனத்தையும்‌ ஸ்தோத்திரத்தையும்‌ 
செலுத்தும்போது, 10. இருபத்துநான்கு மூப்பர்களும்‌ 
சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக 
வணக்கமாய்‌ விழுந்து, சதாகாலங்களிலும்‌ உயிரோடிருகீ 
கிறவரைத்‌ தொழுதுகொண்டு தங்கள்‌ கிரீடங்களைச்‌ 
சிங்காசனத்திற்குமுன்பாக வைத்து: 11. கர்த்தாவே, தேவரீர்‌, 
மகிமையையும்‌ கனத்தையும்‌ வல்லமையையும்‌ 
பெற்றுக்கொள்ளுகிறதற்குப்‌ பாத்திரராயிருக்கிறீர்‌ நீரே 
சகலத்தையும்‌ சிருஷ்டித்தர்‌ உம்முடைய சித்தததினாலே 
அவைகள்‌ உண்டாயிருக்றெவைகளும்‌ சிருஷ்டிக்கப்பட்டவை 
களுமாயிருகதெது என்றார்கள்‌. 


கிட்டத்தட்ட இதே போன்றதை அடுத்த அதிகாரத்திலும்‌ 
காணலாம்‌. 


வெளி 5:8-14, அந்தப்‌ புஸ்தகத்தை அவர்‌ வாங்னெபோது, 
அந்த நான்கு ஜீவன்களும்‌, இருபத்துநான்கு மூப்பர்களும்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ சுரமண்டலங்களையும்‌, பரிசுத்தவான்‌௧களுடைய 
ஜெபங்களாயெ தூபவர்க்கத்தால்‌ நிறைந்த பொற்‌ 
கலசங்களையும்‌ பிடித்துக்கொண்டு, ஆட்டுக்குட்டியான 
வருக்குமுன்பாக வணக்கமாய்‌ விழுந்து: 9, தேவரீர்‌ 
புஸ்தகத்தை வாங்கவும்‌ அதின்‌ முத்திரைகளை உடைக்கவும்‌ 
பாத்திரராயிருக்கிறீர்‌; ஏனெனில்‌ நீர்‌ அடிக்கப்பட்டு, சகல 
கோத்திரங்களிலும்‌ பாஷைக்காரரிலும்‌ ஜனங்களிலும்‌ 
ஜூதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய 
இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, 10. எங்கள்‌ 
தேவனுக்குமுன்பாக எங்களை ராஜாக்களும்‌ 
ஆசாரியர்களுமாகீகினீற்‌ நாங்கள்‌ பூமியிலே அரசாளுவோம்‌ 


7 


என்று புதிய பாட்டைப்‌ பாடினார்கள்‌. 11. பின்னும்‌ நான்‌ 
பார்த்தபோது, சிங்காசனத்தையும்‌ ஜீவன்களையும்‌ 
மூப்பர்களையும்‌ சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய 
சத்தத்தைக்‌ கேட்டேன்‌; அவர்களுடைய இலக்கம்‌ பதினாயிரம்‌ 
பதினாயிரமாகவும்‌, ஆயிரமாயிரமாகவுமிருந்தது. 72. 
அவர்களும்‌ மகா சத்தமிட்டு: அடிக்கப்பட்ட 
ஆட்டுக்குட்டியானவர்‌ வல்லமையையும்‌ ஐசுவரியத்தையும்‌ 
ஞானத்தையும்‌ பெலத்தையும்‌ கனத்தையும்‌ மகிமையையும்‌ 
ஸ்தோத்திரத்தையும்‌ பெற்றுக்கொள்ளப்‌ 
பாத்திரராயிருக்றொர்‌ என்று சொன்னார்கள்‌. 13. அப்பொழுது, 
வானத்திலும்‌ பூமியிலும்‌ பூமியின்‌ கீழுமிருக்கி சிருஷ்டிகள்‌ 
யாவும்‌, சமுத்திரத்தலுள்ளவைகளும்‌, அவற்றுளடங்கிய 
வஸ்துக்கள்‌ யாவும்‌: சிங்காசனத்தின்மேல்‌ வீற்றிருக்க 
வருக்கும்‌ ஆட்டுக்குட்டியானவருக்கும்‌ ஸ்தோத்திரமும்‌ 
கனமும்‌ மகிமையும்‌ வல்லமையும்‌ சதா காலங்களிலும்‌ 
உண்டாவதாக என்று சொல்லக்கேட்டேன்‌. 14. அதற்கு நான்கு 
ஜீவன்களும்‌ ஆமென்‌ என்று சொல்லின. இருபத்து நான்கு 
மூப்பர்களும்‌ வணக்கமாய்‌ விழுந்து சதாகாலங்களிலும்‌ 
உமிரோடிருக்றெவரைத்‌ தொழுதுகொண்டார்கள்‌. 


4. Angels serves us தூதர்கள்‌ நமக்கு சேவை 
செய்வார்கள்‌. 


எபிரேயர்‌ 1:14, இரட்சிப்யைச்‌ சுதந்தரிக்கப்போறெவர்களினி 
மித்தமாக ஊழியஞ்செய்யும்படிக்கு அவர்களெல்லாரும்‌ 
அனுப்பப்படும்‌ பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்களல்லவா? 
இரட்சிப்பின்‌ வாரிசுகளுக்கு சேவை செய்வது கடமையாக 
இருக்கும்‌ தேவதூதர்கள்‌ பணிவிடையின்‌ ஆவிகள்‌ ,அவர்கள்‌ 
ஊழியம்‌ செய்கிறார்கள்‌. 


எபிரெயர்‌ / ஆம்‌ அதிகாரத்தில்‌ அவை கிறிஸ்துவுடன்‌ 
முரண்படுகின்றன: 
* கிறிஸ்துவின்‌ நோக்கம்‌ ஆட்சி செய்வது, 


v தூதர்கள்‌ 'ஊழியம்‌ செய்ய உருவாக்கப்பட்டவை. 


மீட்கப்பட்டவர்களுக்கு நேரத்திற்கு மட்டுமல்ல, 
நித்தியததிற்கும்‌ சேவை செய்வதற்காக அவை 
உருவாக்கப்பட்டன. நாம்‌ கிறிஸ்துவோடு ஆட்சி செய்வோம்‌, 
கிறிஸ்துவை சேவிப்பவர்கள்‌ நமக்கு சேவை செய்வார்கள்‌. 


எபிரேயர்‌ 2:% அவனை தேவதூதரிலும்‌ சற்றுச்‌ 
சிறியவனாகனைர்‌; மகிமையினாலும்‌ கனத்தினாலும்‌ 
அவனுக்கு முடிசூட்டி, உம்முடைய கரத்தின்‌ கிரியைகளின்‌ 
மேல்‌ அவனை அதிகாரியாக வைத்து, சகலத்தையும்‌ 
அவனுடைய பாதங்களுக்குக்‌ கழ்ப்படுத்தினீர்‌ என்று 


சொன்னான்‌. 


அவருடைய அவதாரத்தில்‌, அவர்‌ தன்னைத்‌ தாழ்த்து, 
சிலுவையின்‌ தாழ்மையான மரணத்தை அடைநீதபோது அது 
நடந்தது. 


ஆனால்‌ அது சிறிது காலத்திற்கு மட்டுமே தேவதூதர்களை 
விட தாழ்நதவராக்கப்பட்டார்‌ பின்னர்‌ உயர்நதவராகவும்‌ 
மகிமையுடனும்‌ கனதீதுடனும்‌ முடிசூட்டப்பட்டார்‌. 


இப்போது கிறிஸ்து ஆட்சி செய்கிறார்‌! 

அதேபோல்‌, நாம்‌ சிறிது நேரம்‌ மட்டுமே தேவதூதர்களை 
விட தாழ்ந்தவர்கள்‌. நாம்‌ பரலோகதீதிற்குள்‌ நுழையும்போது, 
இயேசு கிறிஸ்துவோடு ஆட்சி செய்வோம்‌. 


எபேசியர்‌ 1:21, எல்லாத்‌ துரைத்தனத்துக்கும்‌, 
அதிகாரத்துக்கும்‌, வல்லமைக்கும்‌, கர்த்தத்துவததுககும்‌, 
இம்மையில்மாத்திரமல்ல மறுமையிலும்‌ பேர்பெற்றிருக்கும்‌ 
எல்லா நாமத்துக்கும்‌ மேலாய்‌ அவர்‌ உயர்நதிருக்கத்தககதாக, 
21. அவரை உன்னதங்களில்‌ தம்முடைய வலதுபாரிசத்தில்‌ 
உட்காரும்படி செய்து, 


வெளி 3:21, நான்‌ ஜெயங்கொண்டு என்‌ பிதாவினுடைய 
சிங்காசனத்திலே அவரோடேகூட உட்காரந்ததுபோல, 
ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனும்‌ என்னுடைய 
சிங்காசனத்தில்‌ என்னோடேகூட உட்காரும்படிக்கு 
அருள்செய்வேன்‌. 


தேவனின்‌ வலது புறத்தில்‌ கிறிஸ்துவுடன்‌ சிங்காசனத்தில்‌ 
அமர்வோம்‌ என்று தேவன்‌ வாக்குறுதி அளித்துள்ளார்‌. 

நாம்‌ ஆட்சி செய்வோம்‌! 

தேவதூதர்கள்‌ சேவை செய்வார்கள்‌. 


எபிரேயர்‌ 1:13, மேலும்‌, நான்‌ உம்முடைய சத்துருக்களை 
உமக்குப்‌ பாதபடியாக்கிப்போடும்வரைக்கும்‌ நீர்‌ என்னுடைய 
வலதுபாறிசத்தில்‌ உட்காரும்‌ என்று தூதர்களில்‌ யாருக்காவது 
எப்போதாகிலும்‌ அவர்‌ சொன்னதுண்டா? 


நாம்‌ தேவதூதர்களுடன்‌ உரையாடுவோம்‌, அவர்களுடன்‌ 
சநீதோஷப்படுவோம்‌, அவர்களுடன்‌ தேவனை புகழ்வோம்‌, 
ஆனால்‌ நாம்‌ அவர்களை ஆளுவோரம்‌. அவர்கள்‌ 
பரலோகத்தில்‌ நமக்கு சேவை செய்வார்கள்‌. 


1 கொரிந்தியர்‌ 6:1, உங்களில்‌ ஒருவனுக்கு 
வேறொருவனோடே வழக்குண்டானால்‌, வழக்காடும்படி 
அவன்‌ பரிசுத்தவான்களிடத்தில்‌ போகாமல்‌, 
அநீதக்காரரிடத்தில்‌ போகத்‌ துணிறெதென்ன? 


10 


மதச்சார்பற்ற நீதிமன்றத்தில்‌ மற்ற விசுவாசிகள்‌ மீது வழக்குத்‌ 
தொடர வேண்டாம்‌ என்று பவுல்‌ கொரிந்தியர்களிடம்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. 


1 கொரிந்தியர்‌ 62-3, பரிசுத்தவான்கள்‌ உலகத்தை 
நியாயநதர்ப்பார்களென்று அறியீர்களா? உலகம்‌ உங்களால்‌ 
நியாயந்தர்க்கப்படுவதாயிருக்க, அற்ப வழக்குகளைத்‌ தர்க்க 


நீங்கள்‌ அபாத்திரரா? 3. தேவதூதர்களையும்‌ 
நியாயந்தர்ப்போமென்று அறிமீர்களா? அப்படியிருக்க, இந்த 
ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள்‌ 


தீரத்துக்கொள்ளக்கூடாதிருக்கிறது எப்படி? 


கிறிஸ்து தனது பூமிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்போது, 
விசுவாசிகள்‌ அவருடைய தூதர்கள்‌, ஆட்சியாளர்கள்‌ 
ராஜாக்கள்‌ மற்றும்‌ இளவரசர்களாக இருப்பார்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ தீர்ப்புகளை நாம்‌ நிறைவேற்றுவோம்‌. 

நித்தியம்‌ முழுவதும்‌, நாம்‌ கிறிஸ்துவுடன்‌ ஆட்சி 
செய்யும்போது தேவதூதர்கள்‌ நமக்கு சேவை செய்வார்கள்‌. 
அவர்களின்‌ நோக்கம்‌ குறித்த மகிழ்ச்சியான வெளிப்பாட்டில்‌ 
நாம்‌ அதை செய்யும்படி அவர்களை கேட்டால்‌ அவர்கள்‌ 
செய்வார்கள்‌. 


ர) Fil குடும்பம்‌. 


பிரபலமான கேள்விகள்‌! 


11 


பரலோகத்தில்‌ அதே பெண்ணை நான்‌ திருமணம்‌ செய்து 
கொள்வேனா? 


நமக்கு குடும்ப அன்பும்‌ ஐகீகியமும்‌ இருக்குமா? 
பரலோகத்தில்‌ நம்முடைய உறவுகள்‌ இங்கே இருப்பதைப்‌ 
போல இருக்குமா? 


என்‌ துணைக்கு என்ன நடக்கும்‌? 


அநத கேள்விகளைக்‌ கருத்தில்‌ கொள்ளும்போது, நாம்‌ 
அனைவரும்‌ பூரணமாக இருப்போம்‌ என்பதை நினைவில்‌ 
கொள்வது அவசியம்‌. யாரும்‌ ஒருபோதும்‌ தவறு செய்ய 
மாட்டார்கள்‌, அப்படி சொல்ல மாட்டார்கள்‌, நினைக்க 
மாட்டார்கள்‌. 


1 கொரிந்தியர்‌ 7 
இந்த அதிகாரத்தில்‌ குறிப்பாக திருமணம்‌ மற்றும்‌ 
குடும்பத்தின்‌ பிரச்சினை விரிவாகக்‌ கூறப்பட்டது. 


1 கொரிந்தியர்‌ 7:29-31 மேலும்‌, சகோதரரே, நான்‌ 
சொல்லுநறெதென்னவெனில்‌, இனிவரும்‌ காலம்‌ 
குறுனெதானபடியால்‌, மனைவிகளுள்ளவர்கள்‌ மனைவி 
களில்லாதவர்கள்போலவும்‌, 30. அழுகிறவர்கள்‌ அழாதவர்கள்‌ 
போலவும்‌, சந்தோஷப்படுகிறவர்கள்‌ சநதோஷப்படாதவர்கள்‌ 
போலவும்‌, கொள்ளுகிறவர்கள்‌ கொள்ளாதவர்கள்போலவும்‌, 
37. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்‌ அதைத்‌ 
தகாதவிதமாய்‌ அனுபவியாதவர்கள்போலவும்‌ இருக்க 
வேண்டும்‌; இவ்வுலகத்தின்‌ வேஷம்‌ கடந்துபோகிறதே. 
பின்ணணியில்‌ பவுல்‌ கடந்து செல்லும்‌ சில விஷயங்களை 
பட்டியலிடுகிறார்‌: 


12 


* திருமணம்‌, 

* அழுகை, 

* பூமிக்குரிய மகிழ்ச்சி, மற்றும்‌ 
* உரிமம்‌. 


உலகில்‌ இவை அனைத்தும்‌ கடந்து போகும்‌. 


‘Schema’ Greek word refers to fashion, manner of life, and a way of doing 
things. 


பவுல்‌ சொன்னார்‌, வாழ்க்கை கொடுக்கும்‌ காரியங்களில்‌ 
மூழ்காமல்‌ இருக்க வேண்டும்‌, ஏனென்றால்‌ அந்த 
விஷயங்கள்‌ அனைத்தும்‌ தற்காலிகமான ஒரு திட்டத்தின்‌ ஒரு 
பகுதியாகும்‌. 


திருமணத்தின்‌ பொறுப்புகள்‌ அற்புதமானவை என்றாலும்‌, 
தேவனை ஆராதிக்க தவறியதற்கு உங்கள்‌ திருமணத்தை ஒரு 
காரணம்‌ ஆக்குவதை தவிர்க்கவும்‌, பரலோகத்தில்‌ சொத்து 
சேர்த்து வைக்கவும்‌ அல்லது மேலே உள்ள விஷயங்களில்‌ 
உங்கள்‌ நேசத்தை அமைக்கவும்‌ அனுமதிக்காதர்கள்‌. 


நாம்‌ துக்கத்தையும்‌ மகிழ்ச்சியையும்‌ அனுபவித்து வாங்க 
வேண்டியதை வாங்க வேண்டும்‌, ஆனால்‌ நம்‌ 
உணர்ச்சிகளையும்‌ உடைமைகளையும்‌ நம்மைக 
கட்டுப்படுத்த விடக்கூடாது, இதனால்‌ இந்த கடந்து செல்லும்‌ 
உலகில்‌ நாம்‌ சிக்கிக்‌ கொள்கிறோம்‌. 


1 கொரிந்தியர்‌ 7:32-33, நீங்கள்‌ கவலையற்றவர்களாயிருக்க 
விரும்புகிறேன்‌. விவாகமில்லாதவன்‌ கர்த்தருக்கு எப்படிப்‌ 
பிரியமாயிருக்கலாமென்று, கர்த்தருக்குரியவைகளுக்காகக 
கவலைப்படுகிறான்‌. 33. விவாகம்பண்ணினவன்‌ தன்‌ 


13 


மனைவிக்கு எப்படிப்‌ பிரியமாயிருக்கலாமென்று, 
உலகத்திற்குரியவைகளுக்காகக்‌ கவலைப்படுகிறான்‌. 


நாம்‌ திருமணங்களில்‌ நாம்‌ அலட்சியமாக இருக்க வேண்டும்‌ 
என்று அர்த்தமல்ல. மாறாக, தற்போதைய விஷயங்களில்‌ 
தேவன்‌ நமக்கு ஒரு அற்புதமான பரிசை அளித்துள்ளார்‌ அதை 
நாம்‌ முழுமையாக அனுபவிக்க வேண்டும்‌. 


1 பேதுரு 3:7, அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள்‌ 
பெலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால்‌, உங்கள்‌ 
ஜெபங்களுக்குத்‌ தடைவராதபடிக்கு, நீங்கள்‌ விவேகத்தோடு 
அவர்களுடனே வாழ்ந்து, உங்களுடனேகூட அவர்களும்‌ 
நித்திய ஜீவனாகிய கிருபையைச்‌ சுதந்தரித்துக்கொள்ளுகிற 
வர்களானபடியினால்‌ அவர்களுக்குச்‌ செய்யவேண்டிய 
கனத்தைச்‌ செய்யுங்கள்‌. 


இது வாழ்க்கையின்‌ கிருபை, ஆனால்‌ அது கடந்து செல்கிறது. 


மத்தேயு 22 


மத்தேயு 22:23, உயிர்த்தெழுதல்‌ இல்லை என்று சாதிக்கிற 
சதுசேயர்‌ அன்றையதினம்‌ அவரிடத்தில்‌ வநது: 


உயிர்த்தெழுதலுக்குப்‌ பிறகு ஒவ்வொரு நபருக்கும்‌ அவர்‌ 
இங்கே வைத்திருக்கும்‌ அதே உறவுகள்‌ இருக்கும்‌ என்று 
பரிசேயர்கள்‌ கற்பித்தனர்‌. அவர்‌ ஒரே பெண்ணை மணந்து, 
ஒரே குடும்பத்தை எப்போதும்‌ வைததிருப்பார்‌ அடுதத 
வாழ்க்கை இது போலவே இருக்கும்‌ என்று அவர்கள்‌ 
நம்பினர்‌. 


ஆனால்‌ ஒரு உயிர்த்தெழுதல்‌ இருக்கும்‌ என்று கூட 
சதுசேயர்கள்‌ நம்பவில்லை, ஆகவே அவர்கள்‌ பரிசேயரின்‌ 


14 


இறையியலின்‌ அபத்தமான உருவப்படத்தை இயேசுவிடம்‌ 
ஒரு கேள்வியைக்‌ கேட்கும்‌ விதத்தில்‌ வரைவதற்கு 
முயன்றனர்‌. 


மத்தேயு 22:24, போதகரே ஒருவன்‌ சந்தானம்‌ இல்லாமல்‌ 
இறந்துபோனால்‌ அவனுடைய சகோதரன்‌ அவன்‌ 
மனைவியை விவாகம்பண்ணி, தன்‌ சகோதரனுக்குச்‌ சந்தானம்‌ 
உண்டாக்கவேண்டும்‌ என்று மோசே சொன்னாரே. 


அது மோசே உபாகமம்‌ 25-ல்‌ கற்பித்த ஒரு கொள்கை. 


அடுதீது சதுசேயர்கள்‌ தங்கள்‌ கற்பனையான காட்சியை 
முன்வைத்தனர்‌. 


மத்தேயு 22:25-30, எங்களுக்குள்ளே சகோதரர்‌ ஏழுபேர்‌ 
இருந்தார்கள்‌; மூத்தவன்‌ விவாகம்பண்ணி, மறித்து, 
சந்தானமில்லாததினால்‌ தன்‌ மனைவியைத்‌ தன்‌ சகோதரனுக்கு 
விட்டுவிட்டுப்போனான்‌. 26. அப்படியே இரண்டாம்‌ மூன்றாம்‌ 
சகோதரன்முதல்‌ ஏழாம்‌ சகோதரன்வரைக்கும்‌ செய்தார்கள்‌. 27. 
எல்லாருக்கும்‌ பின்பு அந்த ஸ்திரீயும்‌ இறந்துபோனாள்‌. 28. 
ஆகையால்‌, உயிர்த்தெழுதலில்‌, அவ்வேழுபேரில்‌ எவனுக்கு 
அவள்‌ மனைவியாயிருப்பாள்‌? அவர்கள்‌ எல்லாரும்‌ அவளை 
விவாகம்பண்ணியமிருந்தார்களே என்று கேட்டார்கள்‌. 29. 
இயேசு அவர்களுக்கும்‌ பிரதியுத்தரமாக: நீங்கள்‌ 
வேதவாககியங்களையும்‌, தேவனுடைய வல்லமையையும்‌ 
அறியாமல்‌ தப்பான எண்ணங்கொள்ளுகிறீர்கள்‌ 30. 
உமிர்த்தெழுதலில்‌ கொள்வனையும்‌ கொடுப்பனையும்‌ 
இல்லை; அவர்கள்‌ பரலோகத்திலே தேவதூதரைப்போல்‌ 
இருப்பார்கள்‌; 


15 


எல்லா தேவதூதர்களும்‌ ஒரே நேரத்தில்‌ 
படைகீகப்பட்டார்கள்‌, தேவதூதர்கள்‌ இனப்பெருக்கம்‌ 
செய்வதில்லை. 


* இங்குள்ள ஆண்கள்‌ நித்தியத்தில்‌ ஆண்களாக 
இருப்பார்கள்‌, மற்றும்‌ 

* இங்குள்ள பெண்கள்‌ நித்தியதீதில்‌ பெண்களாக 
இருப்பார்கள்‌. 


ஆனால்‌ பரலோகத்தில்‌ திருமணமாகவோ அல்லது 
திருமணம்‌ செய்விப்பதோ இருக்காது. அதே வழியில்‌ நாம்‌ 
தேவதூதர்களைப்‌ போல இருப்போம்‌. 


பரலோகத்தில்‌ ஏன்‌ திருமணம்‌ இருக்காது? 

ஏனென்றால்‌ இங்கே திருமணம்‌ இருப்பதற்கான காரணம்‌ 
* மனிதனுக்கு ஒரு உதவியாளர்‌ தேவை, 
* பெண்ணுக்கு ஒரு பாதுகாவலர்‌ தேவை. 


ஆணும்‌ பெண்ணும்‌ இருவரும்‌ திருமணத்தில்‌ சேர்ந்து 
குழந்தைகளை உருவாக்க முடியும்‌. தேவன்‌ அவ்வாறு 
வடிவமைத்துள்ளார்‌. 


பரலோகத்தில்‌, 

மனிதனுக்கு ஒரு உதவியாளர்‌ தேவையில்லை, ஏனெனில்‌ 
அவர்‌ பரிபூரணமாக இருப்பார்‌. 

பெண்ணுக்கு ஒரு பாதுகாவலர்‌ தேவையில்லை, ஏனென்றால்‌ 
அவள்‌ பரிபூரணமாக இருப்பார்‌. 

மீட்கப்பட்டவர்கள்‌ மட்டுமே அந்கு வாழ முடியும்‌ 
என்பதால்‌ யாரும்‌ பரலோகத்தில்‌ பிறக்க மாட்டார்கள்‌. 


16 


நான்‌ மகிழ்ச்சியுடன்‌ திருமணம்‌ செய்து கொண்டேன்‌. நான்‌ 
என்‌ மனைவியை நேசிக்கிறேன்‌. அவள்‌ என்‌ சிறந்த தோழி 
மற்றும்‌ வாழ்க்கையின்‌ ஒவ்வொரு பகுதியிலும்‌ எனக்கு 
மிகவும்‌ பிடித்த தோழர்‌. 


பரலோகத்தில்‌ அவளுடன்‌ அநத தோழமையை நீங்கள்‌ 
என்றென்றும்‌ அனுபவிப்பீர்கள்‌ - பரலோகத்திலுள்ள மற்ற 
ஒவ்வொரு நபருடனும்‌. 


இங்கே உங்கள்‌ வாழ்க்கைத்‌ துணையுடன்‌ இவ்வளவு 
ஆழமான உறவைக்‌ கொண்டிருப்பது மிகவும்‌ அருமையாக 
இருந்தால்‌, சிறந்த மனித உறவுகளை அனுபவிப்பது 
எவ்வளவு அற்புதமானது என்று கற்பனை செய்து பாருங்கள்‌, 
ஒவ்வொரு மனிதர்‌ உடனும்‌ அந்த உறவை நீங்கள்‌ 
அனுபவிக்க முடியும்‌. 


iii) Other saints மற்ற பரிசுத்தவான்கள்‌ 
a) Unchanged identity மாறாத அடையாளம்‌. 


நாம்‌ இப்போது எப்படி இருக்கிறோமோ அப்படியே 
என்றென்றும்‌ இருப்போம்‌. 


ஆதியாகமம்‌ 25:8, பிற்பாடு ஆபிரகாம்‌ நல்ல நரைவயதிலும்‌, 
முதிர்ந்த பூரண ஆயுசிலும்‌ பிராணன்‌ போம்‌ மரித்து, தன்‌ 


ஜனத்தாரோடே சேரக்கப்பட்டான்‌. 
ஆதியாகமம்‌ 35:29, பிராணன்போய்‌ மரித்து, தன்‌ 


ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான்‌. அவன்‌ குமாரராகிய 
ஏசாவும்‌ யாக்கோபும்‌ அவனை அடக்கம்பண்ணினார்கள்‌. 


17 


ஆதியாகமம்‌ 49:29, பின்னும்‌ அவன்‌ அவர்களை நோக்கி: நான்‌ 
என்‌ ஜனத்தாரோடே சேரக்கப்படப்போகிறேன்‌; ஏத்தியனான 
எப்பெரோனின்‌ நிலத்திலுள்ள குகையிலே என்னை என்‌ 
பிதாக்களண்டையிலே அடக்கம்பண்ணுங்கள்‌ என்று 
கட்டளையிட்டு; 


எண்ணாகமம்‌ 20:24 ஆரோன்‌ தன்‌ ஐனத்தாரோடே 


சேர்க்கப்படுவான்‌. மேரிபாவின்‌ தண்ணீரைப்பற்றிய 
காரியத்தில்‌ நீங்கள்‌ என்‌ வாக்குக்குக 
கழ்ப்படியாமற்போனபடியினால்‌, நான்‌ இஸ்ரவேல்‌ 
புதீதிரருக்குகீ கொடுக்கிற தேசத்தில்‌ அவன்‌ 
பிரவேசிப்பதில்லை. 


நியாயாதிபதிகள்‌ 2:10, அக்காலத்தில்‌ இருந்த அந்தச்‌ சந்ததியார்‌ 
எல்லாரும்‌ தங்கள்‌ பிதாக்களுடன்‌ சேர்க்கப்பட்டபின்பு, 
கர்த்தரையும்‌, அவர்‌ இஸ்ரவேலுக்காகச்‌ செய்த கிரியையையும்‌ 
அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்குப்பின்‌ எழும்பிற்று. 


பெரும்பாலும்‌ ஒரு நபர்‌ இறந்தபோது, விவிலிய 
எழுத்தாளர்கள்‌ அவர்‌ தனது மக்களிடம்‌ கூடிவந்ததாகக 
கூறினார்‌ இறந்தவர்கள்‌ தங்கள்‌ அடையாளங்களைத்‌ தக்க 
வைத்துக்‌ கொண்டார்கள்‌ - அவர்கள்‌ தங்கள்‌ மக்களிடம்‌ 
சென்றார்கள்‌. 


தாவீதின்‌ குழந்தை மரித்தது. 


2 சாமுவேல்‌ 12:23, அது மரிதீதிருக்கிற இப்போது நான்‌ 
உபவாசிக்கவேண்டியது என்ன? இனி நான்‌ அதைத்‌ 
திரும்பிவரப்பண்ணக்கூடுமோ? நான்‌ அதினிடத்துக்குப்‌ 
போவேனே அல்லாமல்‌, அது என்னிடத்துக்குத்‌ திரும்பி 
வரப்போறெது இல்லை என்றான்‌. 


18 


அவரும்‌ அவரது குழந்தையும்‌ தங்கள்‌ அடையாளங்களைத்‌ 
தக்க வைத்துக்‌ கொள்வார்கள்‌ என்பதை தாவீது 
அறிந்திருந்தார்‌ பரலோகத்தில்‌ ஒவ்வொருவரும்‌ தனது 
அடையாளத்தை பராமரிப்பார்கள்‌. நாம்‌ தனிநபர்களின்‌ 
மாறுபட்ட ஐக்கியதோடு இருப்போம்‌. 


நமது அடையாளங்கள்‌ மாறாமல்‌ இருக்கும்‌ என்பதை புதிய 
ஏற்பாடு விளக்குகிறது. 


பஸ்கா உணவை தம்முடைய சீஷர்களுடன்‌ 
பகிரநீதுகொண்டபோது கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம்‌ 
கூறினார்‌ 


லூக்கா 22:17-18, அவர்‌ பாத்திரத்தை எடுத்து, 
ஸ்தோத்திரம்பண்ணி: நீங்கள்‌ இதை வாங்கி, உங்களுக்குள்ளே 
பங்கிட்டுக்கொள்ளுங்கள்‌; 18. தேவனுடைய ராஜ்யம்‌ 


வருமளவும்‌ நான்‌ திராட்சப்பழரசத்தைப்‌ 
பானம்பண்ணுவதில்லையென்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


அவரும்‌ அவருடைய சீஷர்களும்‌ திராட்சைக்‌ கனி ரசத்தை 
மீண்டும்‌ ஒன்றாகக்‌ குடிப்பார்கள்‌ என்று கிறிஸ்து சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


நமது ஆண்டவர்‌ ஆயிர வருட அரசாங்கத்தை பற்றி 
பேசுகிறார்‌. 

மத்தேயு 8:11, அநேகர்‌ கிழக்கிலும்‌ மேற்கிலுமிருந்து வந்து, 
பரலோகராஜ்யத்தில்‌ ஆபிரகாம்‌ ஈசாக்கு யாக்கோபு 
என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள்‌. 


ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர்‌ இருப்பார்கள்‌, 
நாமும்‌ இருப்போம்‌. 


19 


வெளி 19:7-9, நாம்‌ சந்தோஷப்பட்டுக்‌ களிகூர்ந்து அவருக்குத்‌ 
துதிசெலுத்தக்கடவோம்‌. ஆட்டுக்குட்டியானவருடைய 
கலியாணம்‌ வந்தது, அவருடைய மனைவி தன்னை 
ஆயத்தம்பண்ணினாள்‌ என்று சொல்லக்கேட்டேன்‌. 8. சுத்தமும்‌ 
பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம்‌ தரித்துக்கொள்ளும்படி 
அவளுக்கு அளிக்கப்பட்டது; அந்த மெல்லிய வஸ்திரம்‌ 
பரிசுத்தவான்௧ளுடைய நீதிகளே. 9. பின்னும்‌, அவன்‌ என்னை 
நோக்கி: ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்துக்கு 
அழைக்கப்பட்டவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ என்றெழுது 
என்றான்‌. மேலும்‌, இவைகள்‌ தேவனுடைய சத்தியமான 
வசனங்கள்‌ என்று என்னுடனே சொன்னான்‌. 


ஆட்டுக்குட்டி மற்றும்‌ அவருடைய மணமகள்‌ சபையில்‌ 
பரலோகத்தில்‌ ஒரு திருமண விருந்து இருக்கும்‌. 
விருநதினர்கள்‌ பழைய ஏற்பாடு மற்றும்‌ உபத்திரவ 
பறிசுதீதர்கள்‌. 


மீட்கப்பட்ட அனைவருமே தங்கள்‌ அடையாளத்தை 
என்றென்றும்‌ பராமறிப்பார்கள்‌, ஒரு முழுமையான 
வடிவத்தில்‌ மட்டுமே இருப்பார்கள்‌. ஏனோக்கு , நோவா, 
ஆபிரகாம்‌, யாக்கோபு, சாமுவேல்‌, மோசே யோசுவா, எஸ்தர்‌, 
எலியா, எலிசா, ஏசாயா, தானியல்‌, எசேக்கியேல்‌, தாவீது , 
பேதுரு , பர்னபாஸ்‌, பவுல்‌ அல்லது நாம்‌ தேர்ந்தெடுக்கும்‌ 
வேறு யாருடனும்‌ ஐக்கியம்‌ கொள்ள முடியும்‌. அனைவரும்‌ 
நாமாகவே இருப்போம்‌. 


உருமாற்ற மலையில்‌ மோசே மற்றும்‌ எலியாவின்‌ தோற்றம்‌ 
பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இறநீதிருநீதாலும்‌, அவர்கள்‌ 
இன்னும்‌ தங்கள்‌ அடையாளத்தை தக்க வைத்துக்‌ 
கொண்டனர்‌ என்பதை நிரூபிக்கிறது. 


20 


மத்தேயு 17:3, அப்பொழுது மோசேயும்‌, எலியாவும்‌ 


அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்குக்‌ 
காணப்பட்டார்கள்‌. 
பேதுரு , யாக்கோபு மற்றும்‌ யோவான்‌ அவர்களை 


அங்கீகரித்தார்கள்‌. இது நாம்‌ இதற்கு முன்பு பார்த்திராத 
நபர்களை அடையாளம்‌ காண முடியும்‌ என்பதைக்‌ 


குறிக்கிறது. 


நாம்‌ அனைவரையும்‌ உடனடியாக அறிந்துகொள்வோம்‌, 
அவர்களின்‌ ஐகீகியதீதை அனுபவிப்போம்‌, நாம்‌ யார்‌ 
என்பதை ஒருபோதும்‌ காண்பிக்க நிறுத்த மாட்டோம்‌. 


இயேசு சிலுவையில்‌ இருந்த திருடனிடம்‌ சொன்னார்‌. 
லூக்கா 23:43, இயேசு அவனை நோக்கி: இன்றைக்கு நீ 
என்னுடனேகூடப்‌ பரதீசிலிருப்பாம்‌ என்று மெய்யாகவே 
உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌ 


அவர்கள்‌ தனித்துவமான நபர்களாக ஒன்றாக பரலோகத்தை 
அடைந்தனர்‌. 


சதுசேயர்கள்‌ உயிர்த்தெழுதல்‌ பற்றி இயேசுவை சிக்க வைக்க 
முயன்றனர்‌. 


யாத்திராகமம்‌ புதீதகததிலிருநது இயேசு மேற்கோள்‌ 
காட்டினார்‌. 


யாத்திராகமம்‌ 3:6, பின்னும்‌ அவர்‌: நான்‌ ஆபிரகாமின்‌ 
தேவனும்‌ ஈசாக்கின்‌ தேவனும்‌ யாக்கோபின்‌ தேவனுமாகிய 
உன்‌ பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன்‌ என்றார்‌. மோசே 
தேவனை நோக்கிப்பார்க்கப்‌ பயந்ததினால்‌, தன்‌ முகத்தை 
மூடிக்கொண்டான்‌. 


21 


மத்தேயு 22:31-32, மேலும்‌ மரித்தோர்‌ 
உயிர்த்தெழுதலைப்பற்றி: நான்‌ ஆபிரகாமின்‌ தேவனும்‌, 
ஈசாக்கின்‌ தேவனும்‌, யாக்கோபின்‌ தேவனுமாயிருக்கிறேன்‌ 
என்று தேவனால்‌ உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை 
நீங்கள்‌ வாசிக்கவில்லையா? 32. தேவன்‌ மரித்தோருக்கு 
தேவனாயிராமல்‌, ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருககிறார்‌ 
என்றார்‌ 


கிறிஸ்து என்பது ஆபிரகாம்‌, ஈசாக்கு மற்றும்‌ யாக்கோபு 
இன்னும்‌ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்‌ என்பதையும்‌, 
தேவன்‌ அவர்களை கடநத காலங்களில்‌ மட்டுமல்ல, 
தொடர்ந்து ஆளுவதையும்‌ குறிக்கிறது. 


லூக்கா 16 இல்‌ ஐஸ்வர்யவான்‌ மரித்து நரகத்திற்குச்‌ 
சென்றான்‌. பிச்சைக்காரன்‌ லாசரூ இறநது பரலோகம்‌ 
சென்றார்‌. இருவரும்‌ தங்கள்‌ அடையாளங்களைத்‌ தக்க 
வைத்துக்‌ கொண்டனர்‌ நாமும்‌ அவ்வாறு செய்வோம்‌. 


வெளி 2:17, ஆவியானவர்‌ சபைகளுக்குச்‌ சொல்லுகிறதைகீ 
காதுள்ளவன்‌ கேட்கக்கடவன்‌; ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு 
நான்‌ மறைவான மன்னாவைப்‌ புசிக்கக்கொடுத்து, அவனுக்கு 
வெண்மையான குறிக்கல்லையும்‌, அந்தக்‌ கல்லின்மேல்‌ 
எழுதப்பட்டதும்‌ அதைப்‌ பெறுகிறவனேயன்றி 
வேறொருவனும்‌ அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும்‌ 
கொடுப்பேன்‌ என்றெழுது. 


பரலோகத்தில்‌ நம்‌ அடையாளங்கள்‌ மாறாது, ஆனால்‌ நம்‌ 
பெயர்கள்‌ மாறும்‌. 


வெளி 3:5, ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு 
வெண்வஸ்திரம்‌ தரிப்பிக்கப்படும்‌; ஜீவபுஸ்தகத்திலிருந்து 


22 


அவனுடைய நாமத்தை நான்‌ கிறுக்கிப்போடாமல்‌ என்‌ பிதா 


முன்பாகவும்‌ அவருடைய தூதர்‌ முன்பாகவும்‌ அவன்‌ நாமததை 
அறிக்கையிடு வேன்‌. 


கிறிஸ்து நம்முடைய பரிபூரண, நித்திய நாமத்தை தேவனுக்கு 
முன்பாக அறிக்கை செய்வார்‌. 


வெளி 3:12, ஜெயங்கொள்ளுநறெவனெவனோ அவனை என்‌ 
தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன்‌, அதினின்று 
அவன்‌ ஒருக்காலும்‌ நீங்குவதில்லை; என்‌ தேவனுடைய 
நாமததையும்‌ என்‌ தேவனால்‌ 
பரலோகத்திலிருந்திறஙகிவருகிற புதிய எருசலேமாகிய என்‌ 
தேவனுடைய நகரத்தின்‌ நாமத்தையும்‌, என்‌ புதிய நாமத்தையும்‌ 
அவன்மேல்‌ எழுதுவேன்‌. 


ஒவ்வொரு விசுவாசியும்‌ மீட்கப்பட்ட அனைவருடனும்‌ 
இருப்பார்கள்‌, தேவன்‌ மற்றும்‌ கிறிஸ்துவின்‌ நாமத்தை 
உண்மையாக சுமநீது இருகீகிறார்கள்‌. 


b) Loving reunion அன்பான மீண்டும்‌ கூடி வருதல்‌ 


பரலோகத்திலுள்ள நமது குடும்பத்தினருடனும்‌ 
நண்பர்களுடனும்‌ நாம்‌ மீண்டும்‌ ஒன்றிணைவோம்‌. 
ஒவ்வொரு நபரும்‌ தனது அடையாளத்தைத்‌ தக்க வைத்துக்‌ 
கொள்வார்கள்‌ என்பது நாம்‌ அவர்களுடன்‌ மீண்டும்‌ 
ஒன்றிணைவோம்‌ என்பதைக குறிக்கிறது. 

1 தெசலோனிக்கேயர்‌ 4: 73-77 promises the rapture of the church. 
அன்றியும்‌, சகோதரரே, நித்திரையடைந்தவர்களினிமித்தம்‌ 
நீங்கள்‌ நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைம்போலத்‌ 
துக்கித்து, அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. 14. 
இயேசுவானவர்‌ மரித்து பின்பு எழுந்திருந்தாரென்று 
விசுவாசிக்கிறோமே; அப்படியே இயேசுவுக்குள்‌ நித்திரை 


23 


யடைந்தவர்களையும்‌ தேவன்‌ அவரோடேகூடக்‌ கொண்டு 
வருவார்‌. 15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறதாவது: கர்த்தருடைய வருகை 
மட்டும்‌ உயிரோடிருக்கும்‌ நாம்‌ நித்திரையடைந தவர்களுக்கு 
முந்திக்கொள்வதில்லை. 106. ஏனெனில்‌, கர்த்தர்‌ தாமே 
ஆரவாரத்தோடும்‌, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்‌, தேவ 
எக்காளத்தோடும்‌ வானத்திலிருந்து இறங்கெருவார்‌; 
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்‌ மரித்தவர்கள்‌ முதலாவது 
எழுந்திருப்பார்கள்‌. 17. பின்பு, உயிரோடிருக்கும்‌ நாமும்‌ 
கர்த்தருக்கு எதிர்கொண்டுபோக மேகங்கள்மேல்‌, 
அவர்களோடேகூட ஆகாயத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டு, 
இவ்விதமாய்‌ எப்பொழுதும்‌ கர்த்தருடனேகூட இருப்போம்‌. 


1 தெசலோனிக்கேயர்‌ 4:18, ஆகையால்‌, இந்த 
வார்த்தைகளினாலே நீங்கள்‌ ஒருவரையொருவர்‌ தேற்றுங்கள்‌. 


அநத ஆறுதல்‌ மீண்டும்‌ இணைவதற்கான வாய்ப்பிலிருந்து 
வருகிறது. சில தெசலோனிக்க விசுவாசிகள்‌ மறுத்தவர்கள்‌ 
எடுத்துக்கொள்ளப்படுதலை இழக்க நேரிடும்‌ என்று 
அஞ்சினர்‌ பயநத அந்த விசுவாசிகளை ஒருவருக்கொருவர்‌ 
ஆறுதல்படுததும்படி பவுல்‌ ஊக்கப்படுததினார்‌, 
இறந்தவர்கள்‌ அவருடைய வருகையை இழக்க மாட்டார்கள்‌ 
என்று அவர்களுக்கு உறுதியளித்தார்‌ 


கிறிஸ்து வருவார்‌ தன்னுடன்‌ மரித்த விசுவாசிகளைக்‌ 
கொண்டுவருவார்‌, அவர்களுக்கும்‌ உயிரோடு 
இருப்பவர்களுக்கும்‌ மதிமைப்படுததப்பட்‌! சரீரத்தை 
கொடுப்பார்‌. அப்போதிருந்து நாம்‌ அனைவரும்‌ 
என்றென்றும்‌ ஒன்றாக இருப்போம்‌. நாம்‌ அனைவரையும்‌ 
அறிவோம்‌ என்பதால்‌, நம்முடைய அன்புக்குரியவர்களை 


நாம்‌ அறிவோம்‌. 


24 


வெளி 21:1-4 பின்பு, நான்‌ புதிய வானத்தையும்‌ புதிய 
பூமியையும்‌ கண்டேன்‌; முந்தின வானமும்‌ முந்தின பூமியும்‌ 
ஒழிந்துபோயின; சமுத்திரமும்‌ இல்லாமற்போயிற்று. 2. 
யோவானாகிய நான்‌, புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை 
தேவனிடத்தினின்று பரலோகத்தைவிட்டு இறங்கி 
வரக்கண்டேன்‌; அது தன்‌ புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட 


மணவாட்டியைப்போல  ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. 3. 
மேலும்‌, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு 
பெருஞ்சத்தததைக கேட்டேன்‌; அது: இதோ, 


மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமிருகறைது, 
அவர்களிடத்திலே அவர்‌ வாசமாயிருப்பார்‌; அவர்களும்‌ 
அவருடைய ஜனங்களாமயிருப்பார்கள்‌, தேவன்தாமே 
அவர்களோடேகூட இருந்து அவர்களுடைய 
தேவனாயிருப்பார்‌. 4 அவர்களுடைய கண்ணீர்‌ யாவையும்‌ 
தேவன்‌ துடைப்பார்‌; இனி மரணமுமில்லை, துக்கமுமில்லை, 
அலறுதலுமில்லை, வருத்தமுமில்லை; முந்தினவைகள்‌ 
ஒழிந்துபோயின என்று விளம்பினது. 


கண்ணீர்‌ பிரிவினை , வலி, மரணம்‌, துக்கம்‌ கவலை 
இல்லாமல்‌ ஐக்கியம்‌ இருக்கும்‌. பூமியில்‌ ஐக்கியம்‌ 
கடினமாக்கும்‌ விஷயங்கள்‌ அனைத்தும்‌ அகற்றப்படும்‌. 


நாம்‌ அனுபவிக்காதது போன்ற உறவுகள்‌ நமக்கு இருக்கும்‌. 
பரலோகத்தில்‌ அழகு இருக்கும்‌. பரலோகத்தில்‌ சரியான 
நகைச்சுவையும்‌ இருககும்‌, ஏனென்றால்‌ அதுவும்‌ 
தேவனிடமிருந்து கிடைத்த பரிசு. 


நமக்கு என்ன நம்பிக்கை? 


புகழ்பெற்ற உறவுகள்‌ நமக்கு காத்திருக்கின்றன! 


சங்கீதம்‌ 11015, கர்த்தருடைய பரிசுத்தவான்௧ளின்‌ மரணம்‌ 
அவர்‌ பார்வைக்கு அருமையானது. 


25 


1 கொரிந்தியர்‌ 2:9, எழுதியிருக்கிறபடி: தேவன்‌ தம்மில்‌ 
அன்புகூருகிறவர்களுக்கு ஆயத்தம்பண்ணினவைகளைக்‌ கண்‌ 
காணவுமில்லை, காதுகேட்கவுமில்லை, அவைகள்‌ 
மனுஷனுடைய இருதயத்தில்‌ தோன்றவுமில்லை; 


26 


